அப்போஸ்தலனாகிய பவுல்‌ 
ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம்‌ 


விசுவாசத்தினால்‌ உண்டாகும்‌ நதி 


“இப்புத்தகத்தை ட 


% 


ரோமாபுரியின்‌ பேரரசனாக 16 வயதான நரோ பதவிக்கு வந்த மூன்று ஆண்டுகள்‌ கழித்து கிரேக்க. i 
பட்டணமான கொரிந்துவிலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுல்‌ கிபி 57வது ஆண்டில்‌ ரோமர்களுக்கான .... 
இந்த நிருபத்தை எழுதினார்‌. - 
தலைநகரில்‌ வாழ்ந்துகொண்டிருந்த ரோம கிறிஸ்தவர்களை பொறுத்தமட்டில்‌ அரசியல்‌ 

சூழ்நிலை இன்னும்‌ அவர்களுக்கு பாதகமாக இல்லை. நீரோ கிறிஸ்தவர்களுக்கு எதிரான 
கொடுமைப்படுத்துதலை இன்னும்‌ ஆரம்பித்திருக்க வில்லை. கிபி 64லிலேதான்‌ ரோமில்‌ ஏற்பட்ட 
பெரிய தீவிபத்திற்கு கிறிஸ்தவர்கள்தான்‌ காரணம்‌ என்று பொய்க்குற்றச்சாட்டை சுமத்தி அவர்களை 
உபத்திரவப்‌ படுத்தினான்‌. 

ஆகவே ஓரளவுக்கு சமாதானமாயிருந்த காலத்தில்‌ வாழ்ந்துகொண்டிருந்த சபையாருக்கு i 
சுவிஷேசத்தின்‌ அடிப்படைக்‌ கொள்கைகள்‌ குறித்து ஒரு பலமான பாடத்தை கற்றுக்கொடுக்க விரும்பி 
பவுல்‌ இதை எழுதினார்‌. i 
பவுல்‌ ரோமர்களுக்கு இதை எழுதியபோது அவர்‌ ரோமாபுரிக்கு சென்றிருக்க வில்லை. ஆனால்‌ 
அங்கு செல்ல வேண்டும்‌ என்னும்‌ தனது விருப்பத்தை தெரிவிக்கிறார்‌ (1:10-12) 

16:22ன்படி பவுல்‌ தனது வார்த்தைகளை எழுதுவதற்கு தெர்தியு என்பவனை பயன்படுத்தியுள்ளது 
தெளிவாகிறது. 


பவுல்‌ இந்த நிருபத்தை பண்னு ரோமாபுரியில்‌ இருந்த “தேவப்பிரியரும்‌ பரிசுத்தவான்களாகும்படி 
அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறார்‌. 


Pastor Gabriel Thomasraj க... பெ. ர... ளம்‌. - 


“இப்புத்தகத்தை ட 


4 கொரிந்துவிற்குப்‌ பக்கத்திலிருந்த கெங்கிரேயா ry அங்கத்தினராயிருந்த பெபேயாள்‌ இந்த 
கடிதத்தை ரோமாபுரிக்கு எடூத்துச்சென்றிருக்கலாம்‌. (16:1) 
* இது பவுல்‌ எழுதிய கடிதங்களில்‌ மிக நீளமானது 
புதிய ஏற்பாட்டிலுள்ள கடிதங்களில்‌ மிக நீளமானது 
* அன்றைய காலகட்டத்தின்‌ கடிதங்களில்‌ மிக நீளமானது 
* வேதாகமத்தின்‌ எல்லா பகுதிகளிலும்‌ கிறஸ்தவத்தின்‌ கொள்கைகளை தெளிவாகவும்‌, ஒழுங்காகவும்‌ 
எடுத்துரைப்பது ரோமர்களுக்கு எழுதப்பட்ட நிருபமே. 
* நதிமானாகுதல்‌ என்பதே இதன்‌ பிரதான கருப்பொருள்‌ என்பது வெளிப்படையாகவே தெரியக்‌ 
கூடியதாக இருக்கிறது. 
* ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம்‌ தேவன்‌ யாரென்பதையும்‌, அவர்‌ செய்தது என்ன என்பதையும்‌ 
சொல்லுதிறது. 
* ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம்‌ கிறிஸ்து யாரென்பதையும்‌, அவரது மரணம்‌ சாதித்தது என்ன 
என்பதையும்‌ சொல்லுதிறது. 
* ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம்‌ நாம்‌ யாரென்பதையும்‌, கிறிஸ்து இல்லாமல்‌ நாம்‌ எப்படியிருப்போம்‌ 
என்பதையும்‌, கிறிஸ்துவை விசுவாசித்த பின்னர்‌ நாம்‌ எப்படியிருப்போம்‌ என்பதையும்‌ சொல்லுகிறது. 
* அதிகாரங்கள்‌ 16 
* வசனங்கள்‌ 433 


Pastor Gabriel Thomasraj ச ர UU i 


திறவுகோல்‌ வசனம்‌ 


ரோமா 1:16-17 

கிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தைக்‌ குறித்து நான்‌ வெட்கப்படேன்‌; முன்பு யூதரிலும்‌ பின்பு கிரேக்கரிலும்‌ 
விசுவாசிக்கிறவனெவனோ அவனுக்கு இரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபெலனாயிருக்கிறது. 
“விசுவாசத்தினாலே நீதிமான்‌ பிழைப்பான்‌” என்று எழுதியிருக்கிறபடி, விசுவாசத்தினால்‌ உண்டாகும்‌ 
தேவந்தி விசுவாசத்திற்கென்று அந்தச்‌ சுவிசேஷத்தினால்‌ வெளிப்படுத்தப்படுகிறது. 


ரோமருக்கு எழுதின நிருபம்‌ அடிப்படையில்‌ ஒரு கொள்கை விளக்க நூல்‌. 
இதை நான்கு பகுதிகளாக பிரிக்கலாம்‌. 

1. நதிமானாயிருக்க வேண்டிய தேவை 1:18-3:20 

2. நதிமானாக தேவன்‌ அருளும்‌ கொடை 3:21-8:39 

3. நதிமானாகுதலை நிராகரிக்கும்‌ மனிதன்‌ 9:1-11:36 

4. நதிமானாய்‌ நடந்துகொள்ளுதல்‌ 12:1-15:13 


ட. ன்ன 


1. நீதிமானாயிருக்க வேண்டிய தேவை 1:18-3:20 
.. பாவிகளான மனிதர்கள்‌ நதிமான்௧ளாக வேண்டிய தேவையிருக்கிறது 1:17-3:20 


- மனிதன்‌ பாவி. தேவனுக்கு முன்பாக உலகம்‌ குற்றமுள்ளது. ஆகவே நதிமான்க௧ளாக வேண்டிய 
தேவை இருக்கிறது. 


௮. புறஜாதியாரின்‌ தேவை (1:18-2:16) 
* தேவனின்‌ இயற்கையான வெளிப்பாடு 
* கனத்திற்குரியவர்களுக்கும்‌ நீதிமான்களாக வேண்டிய தேவையிருக்கிறது (2:1-16) 


0. யூதர்களின்‌ தேவை (2:17-3:8) 
.. நியாயப்பிரமாணத்தின்‌ கீழ்‌ இஸ்ரவேல்‌ செய்த பாவம்‌ 


௦. சகல ஜனங்களுக்கும்‌ இரட்சிப்பு தேவை (3:9-20) 

* மனிதனால்‌ அவனது குற்றத்தை அகற்றமுடியாது வச 9-12 

* மனிதனால்‌ அவனது சுபாவத்தை மாற்றமுடியாது வச 13-18 

ன்‌ ன ர ஓ க்கக்‌ நக இரட்சிப்பை தராது. வச 19-20 


2. நதிமானாக தேவன்‌ அருளும்‌ கொடை 3:21-8:39 

௮. விசுவாசத்தினால்‌ நதிமானாக்கப்படுவது விளக்கப்படுதல்‌ 3:21-31 

நதிமானாகுதல்‌ என்பது இயேசுவின்‌ பலியாகுதலால்‌ உண்டான தகுதியின்‌ அடிப்படையில்‌ ஒரு பாவியை 
தேவன்‌ நீதிமான்‌ என்று தீர்ப்பது. (நியாயப்பிரமாணத்தின்‌ கீழ்‌ தேவன்‌ மனிதனிடமிருந்து நதிமானாகுதலை 
எதிர்பார்த்தார்‌: கிருபையின்‌ கீழோ அவர்‌ நதிமானாகுதலை மனிதனுக்கு அளிக்கிறார்‌) 

0. விசுவாசத்தினால்‌ நதிமானாக்கப்படுதல்‌ எடுத்துக்காட்டுக்களுடன்‌ விளக்கப்படுதல்‌ 4:1-25 (அபிரகாம்‌, 
தாவீது) 

௦. விசுவாசத்தினால்‌ நதிமானாக்கப்படுதலின்‌ முடிவு விளக்கப்படுதல்‌ 5:1-11 

நதிமானாகுதலினால்‌ உண்டாகும்‌ எட்டு நன்மைகள்‌: 

(1) சமாதானம்‌ வச 1 

(2) சிலாக்கியம்‌ வச 1 

(3) நம்பிக்கை வச 2 

(4) உபத்திரவத்தால்‌ உண்டாகும்‌ பொறுமை வச 3 

(5) அன்பு வச 6 

(6) பரிசுத்த ஆவியின்‌ நிறைவு வச 5 

(7) கேபாக்கினைக்கு நங்கலாகுதல்‌ வச 9 

-. (8) மகிழ்ச்சி வச 11 i 
Pastor Gabriel Thomasraj சச... ௫ -.. OO ACA Church Avadi 


_.. பரிசுத்தவானாகுதலுக்கு தேவன்‌ அருளும்‌ புதிய கொடை 8:1-39 


புதிய பிரமாணம்‌: பரிசுத்த ஆவியானவர்‌ (எதிராக) நியாயப்பிரமாணம்‌ வச 1-4 

புதிய போராட்டம்‌: பரிசுத்த ஆவியானவர்‌ (எதிராக) மாம்சம்‌ வச 5-13 

புதிய மனிதன்‌: பரிசுத்த ஆவியானவர்‌ (எதிராக) மனிதனின்‌ ஆவி வச 14-17 

புதிய சிருஷ்டிப்பு: பழையது (எதிராக)புதியது: அடிமைத்தனம்‌ (எதிராக) விடுதலை வச 18-22 
புதிய சரீரம்‌: தவிப்பு (எதிராக) மீட்கப்பட்ட சரீரம்‌ வச 23-27 பரிசுத்த ஆவியானவர்‌ நமது புதிய 
சரீரத்தில்‌ உதவி செய்கிறார்‌ 


திக அரப்‌ ர 


6. தேவனுடைய புதிய நோக்கம்‌ வச 28-34 தேவனுடைய நோக்கம்‌ பாவிகளின்‌ இரட்சிப்பை 
உறுதிசெய்கிறது 

7. விசுவாசியின்‌ புதிய பாதுகாப்பு வச 35-39 தேவனுடைய அன்பு விசுவாசியின்‌ பாதுகாப்பை 
உறுதிசெய்கிறது. 


வாகனன்‌. Cd 


3. நீதிமானாகுதலை நிராகரிக்கும்‌ மனிதன்‌ 9:1-11:36 


A. தேவன்‌ முற்காலத்தில்‌ இஸ்ரவேலரோடூ இடைபட்டவிதம்‌ அதி 9 
1. இஸ்ரவேலை வரையறுத்தல்‌ வச 1-5 அடையாளப்படுத்தபடுதல்‌ வச 6-13 
2. தேவனின்‌ சர்வஆளுகையின்‌ நோக்கத்தில்‌ இஸ்ரவேல்‌ வச 14-24 
3. தேவனின்‌ தீர்க்கதரிசன வார்த்தைகளில்‌ புறஜாதிகளின்‌ தெரிவு வச 25-33 


B. தேவன்‌ தற்காலத்தில்‌ இஸ்ரவேலரோடுூ இடைபடூம்விதம்‌ அதி 10 
1. தற்காலத்தில்‌ இஸ்ரவேலின்‌ நிலை- தொலைந்துபோன நிலை வச 1-4 
புறஜாதிகளின்‌ நிலைக்கு ஒத்த நிலை வச 5-12 வித்தியாசமே இல்லை. 


2. தற்காலத்தில்‌ உள்ள இரட்சிப்பு யூதர்களுக்கும்‌, புறஜாதிகளுக்கும்‌ - சுவிஷேசத்தை கேட்டு 
விசுவாசித்தல்‌ வச 13-21 


C. தேவன்‌ எதிர்காலத்தில்‌ இஸ்ரவேலரோடு இடைபடப்போகும்விதம்‌ அதி 11 
1. இஸ்ரவேலை பிரித்தெடுத்ததின்‌ நோக்கம்‌ - புறஜாதிகளின்‌ இரட்சிப்பிற்காக வச 13-21 
2. இஸ்ரவேலை புதுப்பிப்பதன்‌ நோக்கம்‌ - அளவில்லா ஆசீர்வாதத்திற்காக வச 22-32 


_. 4, நீதிமானாய்‌ நடந்துகொள்ளுதல்‌ 12:1-15:13 
A. ஒருங்கிணைந்த நடக்கைகள்‌ 12:1-21 
1. தேவனோடுள்ள நடக்கை 12:1-2 
2. பரிசுத்த ஆவியானவரின்‌ ஈவுகளோடூள்ள நடக்கை 12:3-8 


3. சக விசுவாசிகளோடூள்ள நடக்கை 12:9-16 
4. அவிசுவாசிகளோடுள்ள நடக்கை 12:17-21 


B. அரசாங்க அதிகாரிகளோடுள்ள நடக்கை 13:1-7 
C. சக மனிதர்களோடான நடக்கை 13:8-14 


D. பலவீனமுள்ள சகோதர சகோதரிகளுடனான நடக்கை 14:1-15:13 


கிறிஸ்தவர்களின்‌ நடத்தைக்கான மூன்று கொள்கைகள்‌ 

1. நம்பிக்கை 14:5 2. மனச்சாட்சி 3. கரிசனை 15:1-3 

விசுவாசிகளாக யூதர்களுக்கும்‌ பறஜாதியாருக்குமான நடக்கை 15:4-13 
(இன வேறுபாடூள்ளவர்களின்‌ நடக்கை) 


